பரிசேயர்‌ மற்றும்‌ | வரி . 


தாங்கள்‌ நீதிமான்கள்‌ என்று தங்களை நம்பி, மற்றவர்களை இகழ்ந்த 
சிலருக்கு அவர்‌ இந்த உவமையைச்‌ சொன்னார்‌: இரண்டு மனிதர்கள்‌ 
ஜெபம்பண்ண கோவிலுக்குப்‌ போனார்கள்‌. ஒருவன்‌ பரிசேயன்‌, 
மற்றவன்‌ ஆயக்காரன்‌. பரிசேயர்‌ நின்று. கடவுளே, நான்‌ மற்ற 
மனிதர்களைப்‌ போல. கப்பம்‌ பிடிப்பவர்கள்‌, அநியாயம்‌ 
செய்பவர்கள்‌, விபச்சாரம்‌ செய்பவர்கள்‌, அல்லது இந்த ஆயக்காரரைப்‌ 
போல்‌ இல்லை என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்‌ என்று 
தன்னோடு ஜெபித்தான்‌. நான்‌ வாரத்தில்‌ இரண்டு முறை நோன்பு 
நோற்பேன்‌, என்னிடம்‌ உள்ளவற்றில்‌ தசமபாகம்‌ கொடுக்கிறேன்‌. வரி 
கட்டுபவர்‌, தூரத்தில்‌ நின்று. வானத்தை நோக்கித்‌ தன்‌ கண்களை 
ஏறெடுக்காமல்‌. தன்‌ மார்பில்‌ அடித்துக்‌ கொண்டு, "கடவுளே பாவியான 
என்மீது கருணை காட்டுவாயாக" என்றார்‌. நான்‌ உங்களுக்குச்‌ 
சொல்கிறேன்‌. இந்த மனிதன்‌ மற்றவனைப்‌ பார்க்கிலும்‌ நீதிமானாகத்‌ 
தன்‌ வீட்டிற்குப்‌ போனான்‌; தன்னைத்‌ தாழ்த்துகிறவன்‌ 
உயர்த்தப்படுவான்‌. லூக்கா 18:9-14 


... தாழ்மையானவர்களின்‌ அழுகையை அவர்‌ மறப்பதில்லை. 
சங்கீதம்‌ 9:12 

கர்த்தர்‌ எல்லா முகஸ்துதியான உதடுகளையும்‌. பெருமை பேசும்‌ 
நாவையும்‌ அறுப்பார்‌: சங்கீதம்‌ 12:3 


கர்த்தரைத்‌ தன்‌ நம்பிக்கையாகக்‌ கொண்டு. 
பெருமையுள்ளவர்களையும்‌. பொய்க்குப்‌ புறம்பே 
தள்ளுகிறவர்களையும்‌ மதிக்காத மனுஷன்‌ பாக்கியவான்‌. சங்கீதம்‌ 40:4 
கர்த்தர்‌ உயர்ந்தவராக இருந்தாலும்‌. தாழ்மையானவர்களை அவர்‌ 
மதிக்கிறார்‌; சங்கீதம்‌ 138:6 


பெருமை வந்தால்‌ வெட்கம்‌ வரும்‌: தாழ்ந்தவர்களிடம்‌ ஞானம்‌ 
இருக்கும்‌. நீதிமொழிகள்‌ 11:2 

பெருமையுள்ளவர்களின்‌ வீட்டைக்‌ கர்த்தர்‌ அழிப்பார்‌: 
விதவையின்‌ எல்லையை நிலைநாட்டுவார்‌. நீதிமொழிகள்‌ 15:25 
கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே ஞானத்தின்‌ போதனை; மரியாதைக்கு 
முன்‌ பணிவு உள்ளது. நீதிமொழிகள்‌ 15:33 


அகந்தையுள்ளவன்‌ எவனும்‌ கர்த்தருக்கு அருவருப்பானவன்‌; 
நீதிமொழிகள்‌ 16:5 

அகந்தை அழிவுக்கு முன்னும்‌. அகங்காரம்‌ வீழ்ச்சிக்கு முன்னும்‌ 
செல்லும்‌. பெருமையுள்ளவர்களுடன்‌ கொள்ளைப்‌ பொருளைப்‌ 
பங்கிடுவதை விட, தாழ்ந்தவர்களுடன்‌ மனத்தாழ்மையுடன்‌ 
இருப்பது நல்லது. நீதிமொழிகள்‌ 16:18-19 


அழிவுக்கு முன்‌ மனிதனுடைய உள்ளம்‌ அகந்தையாகவும்‌, 
மானத்திற்கு முன்‌ மனத்தாழ்மையாகவும்‌ இருக்கும்‌. 
நீதிமொழிகள்‌ 18:12 

மனத்தாழ்மையினாலும்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படுவதினாலும்‌ 
ஐசுவரியமும்‌ கனமும்‌ ஜீவனும்‌ உண்டாகும்‌. நீதிமொழிகள்‌ 22:4 


ஒரு மனிதனுடைய பெருமை அவனைத்‌ தாழ்த்திவிடும்‌: ஆனால்‌ 
மனத்தாழ்மையுள்ளவர்களைக்‌ கனம்‌ நிலைநிறுத்தும்‌. 
நீதிமொழிகள்‌ 29:23 


துன்மார்க்கன்‌ தன்‌ பெருமையினால்‌ ஏழைகளைத்‌ 
துன்புறுத்துகிறான்‌; துன்மார்க்கன்‌ தன்‌ இருதயத்தின்‌ இச்சையைப்‌ 
பற்றி பெருமை பேசுகிறான்‌, கர்த்தர்‌ வெறுக்கிற 
பேராசைக்காரனை ஆசீர்வதிக்கிறான்‌. துன்மார்க்கன்‌, தன்‌ 
முகத்தின்‌ பெருமையால்‌, கடவுளைத்‌ தேடுவதில்லை: கடவுள்‌ 
அவனுடைய எல்லா எண்ணங்களிலும்‌ இல்லை. சங்கீதம்‌ 10:2-4 
உன்னை மற்றவரிடமிருந்து வேறுபடுத்துவது யார்‌? நீ பெறாதது 
என்ன? இப்போது நீங்கள்‌ அதைப்‌ பெற்றிருந்தால்‌, நீங்கள்‌ 
அதைப்‌ பெறாதது போல்‌ ஏன்‌ பெருமை கொள்கிறீர்கள்‌? 

1 கொரிந்தியர்‌ 4:7 

ஆனால்‌ அவர்‌ அதிக கிருபையை அளிக்கிறார்‌. ஆதலால்‌ தேவன்‌ 
பெருமையுள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார்‌. 
தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்‌ என்று அவர்‌ 
கூறுகிறார்‌. ஜேம்ஸ்‌ 4:6 


அதேபோல்‌, இளையவர்களே, பெரியவருக்கு அடிபணியுங்கள்‌. 
ஆம்‌, நீங்கள்‌ எல்லாரும்‌ ஒருவருக்கு ஒருவர்‌ கீழ்ப்படிந்து, 
மனத்தாழ்மையை அணிந்துகொள்ளுங்கள்‌; ஆதலால்‌, 
தேவனுடைய வல்லமையான கரத்தின்கீழ்‌ உங்களைத்‌ 
தாழ்த்துங்கள்‌, அவர்‌ தக்க சமயத்தில்‌ உங்களை உயர்த்துவார்‌: 

1 பேதுரு 5:5-6. 

ஏனென்றால்‌, மாம்சத்தின்‌ இச்சையும்‌, கண்களின்‌ இச்சையும்‌, 
ஜீவனத்தின்‌ பெருமையுமாகிய உலகத்திலுள்ளவைகளெல்லாம்‌ 
பிதாவினால்‌ உண்டானவைகளல்ல, அவை 
உலகத்தினாலுண்டானவைகள்‌. 1 யோவான்‌ 2:16 


